ஒட்டத்தில்‌ தடுமாற்றம்‌ 
சகோ.அகஸ்டின்‌ ஜெபக்குமார்‌ 


ஒவ்வொரு மனிதனையும்‌ தேவன்‌ ஒரு பெரிய நோக்கத்துடனேயே தெரிந்தெடுக்கின்றார்‌, 
தேடுகின்றார்‌ அவனை புமியில்‌ உருவாக்குகின்றார்‌. எனினும்‌ மனிதனை தேவன்‌ பூமியில்‌ 
நோக்கத்துடனேயே உருவாக்குகின்றார்‌ என்பதை அறிந்தவர்கள்‌ சிலரே. பிறந்தோம்‌, 
வேலை செய்தோம்‌, பணம்‌ சம்பாதித்தோம்‌, திருமணம்‌ செய்தோம்‌, பிள்ளைகளை 
பெற்றோம்‌ பின்பு பிள்ளைகளுக்குத்‌ திருமணம்‌ செய்தோம்‌ என்றே வாழுகிறவர்கள்‌ 
ஏராளம்‌. ஆனால்‌, ஞானவான்‌ யார்‌? தூன்‌ பூமியில்‌ நடந்து திரிவதினால்‌ பூமிக்கு ஏதேனும்‌ 
நன்மை உண்டா? என்று சிந்திக்கிறவன்‌, தன்னையும்‌ அத்துடன்‌ தன்னை 
உண்டாக்கியவரையும்‌ தெளிவாகப்‌ புரிந்துகொள்வதோடுூ மாத்திரமல்லாமல்‌, தன்னை 
தேவன்‌ உண்டாக்கிய நோக்கத்தையும்‌ புரிந்து செயல்படத்‌ தொடங்குவான்‌. பிறந்தேன்‌, 
வளர்ந்தேன்‌ இனி மரிக்கவேண்டியதுதான்‌ என்ற நோக்கத்தில்‌ ஒரு மனிதன்‌ 
வாழுவானென்றால்‌, அவனுக்கும்‌ மிருகங்களுக்கும்‌ வித்தியாசம்‌ இல்லையே! மிருகங்களும்‌ 
பிறந்து, வளர்ந்து இந்த மண்ணுக்குத்தானே திரும்புகின்றது. இவ்வித நோக்கத்தில்‌ ஒரு 
மனிதன்‌ வாழுவானென்றால்‌ அவன்‌ மனிதனாக இவ்வுலகில்‌ உண்டாக்கப்படவேண்டிய 
அவசியமில்லையே! கம்யூனிஷத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ மனிதன்‌ மிருகங்களைக்‌ காட்டிலும்‌ 
உயர்ந்த பிறவி என்றே கூறுகின்றனர்‌. எனினும்‌, அப்படிப்பட்ட மனிதனை தங்களது 
கொள்கைக்காகவும்‌, எதையாவது சாதிக்கவேண்டும்‌ என்ற வைராக்கியத்துடனும்‌ தேவனே 
இல்லை என்று சொல்லுகின்ற கம்யூனிஷம்‌ அவனை உயிரைக்‌ கொடுக்கவும்‌, 
சொத்துக்களை இழக்கவும்‌ அஆயத்தப்படுத்துகின்றபோது, யுகயுகமாய்‌ தேவனோடு 
வாழப்போகின்றோம்‌ என்ற நம்பிக்கையோடு உருவாக்கப்பட்ட நாம்‌ இவ்வுலகில்‌ 
தேவனுக்காக எத்தனை துரிதமாய்‌ செயல்படவேண்டும்‌. 


நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு; எழுபது அல்லது எண்பது வருடங்கள்‌ பூமியில்‌ 
வாழ்ந்துவிட்டோம்‌, சாதித்துவிட்டோம்‌ என்பதற்காக தேவன்‌ நம்மை உண்டாக்கவில்லை. 
நம்மைக்‌ குறித்து நித்திய உடன்படிக்கை உண்டு. நம்மைக்‌ குறித்து ஒரு பெரிய திட்டம்‌ 
உண்டு. இதனை அறிந்துகொள்பவனே ஞானமுள்ள மனிதன்‌. முழு உலகத்திற்கும்‌ நாம்‌ 
ஆசீர்வாதமாக வைக்கப்படவேண்டும்‌ என்பதே தேவனின்‌ பெரிதான நோக்கம்‌. நம்‌ 
ஒவ்வொருவரையும்‌ இந்த சந்ததிக்கு மாத்திரமல்ல, வருங்கால சந்ததிக்கும்‌ ஆசீர்வாதமாக 
மாற்றுவதே தேவனது அநாதி தீர்மானம்‌; இதனை புரிந்துகொண்டவர்கள்‌ மாத்திரமே 
இவ்வுலகத்தில்‌ தேவனுக்காக அர்த்தமுள்ளதோர்‌ வாழ்க்கை வாழமுடியும்‌, ஆவிக்குரிய 
ஓட்டத்தில்‌ தொடர்ந்து ஓடமுடியும்‌. 


கிறிஸ்துவின்‌ மூலமாக தேவனின்‌ அன்பை தெளிவாகப்‌ புரிந்துகொண்ட மனிதன்‌, தனது 
வாழ்வில்‌ தேவன்‌ வைத்துள்ள திட்டத்தையும்‌ கூடவே புரிந்துகொள்கின்றான்‌. 


தேடாதோரை தேடிவரும்‌ தேவதிட்டம்‌ 


அப்பொழுது யோசுவா சகலஜனங்களையும்‌ நோக்கி இஸ்ரவேலின்‌ 
தேவனாகிய கர்த்தர்‌ சொல்லுகிறது என்னவென்றால்‌: பூர்வத்திலே 
உங்கள்‌ பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும்‌ நாகோருக்கும்‌ தகப்பனான 
தேராகு நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்தபோது அவர்கள்‌ வேறே 
தேவர்களைச்‌ சேவித்தார்கள்‌. யோசுவா 24:2 


ஆபிரகாம்‌ யார்‌? தேவன்‌ ஆபிரகாமை அழைத்தபோது அவன்‌ எப்படியிருந்தான்‌? விசுவாச 
ஓட்டத்தை எங்கே அவன்‌ தொடங்கினான்‌? போன்ற காரியங்களை நாம்‌ ஆராயுங்கால்‌ 
நமது ஆவிக்குரிய ஓட்டமும்‌ மேலும்‌ வலுவடையும்‌. 


வேறே தேவர்களை சேவித்துக்கொண்டு, விக்கிரக ஆராதனை செய்துகொண்டிருந்த 
ஆபிரகாமை நோக்கி, நான்‌ உனக்குக்‌ காண்பிக்கும்‌ தேசத்திற்கு வா என்று தேவன்‌ 
அழைத்தார்‌; அத்துடன்‌ ஏழு விதமான ஆசீர்வாதங்களையும்‌ தேவன்‌ ஆபிரகாமிற்குக்‌ 
கொடுத்தார்‌. உன்னிமித்தம்‌ பூமியை ஆசீர்வதிப்பேன்‌ என்றும்‌ தேவன்‌ அவனுக்கு வாக்குக்‌ 
கொடுத்தார்‌. ஆபிரகாம்‌ தேவனை வாஞ்சித்தானா, இல்லையா என்பதை வேதம்‌ 
கூறவில்லை; ஆனாலும்‌, தேவன்‌ அவனிடத்தில்‌ தனது திட்டத்தைச்‌ சொல்லுகின்றார்‌. நாம்‌ 
தேவனை அறியாதவர்களாய்‌ இருக்கலாம்‌, அவரை சரியாகப்‌ 
புரிந்துகொள்ளாதவர்களாகவும்‌ இருக்கலாம்‌, ஆனால்‌ தேவன்‌ நம்மையும்‌ தேடிவந்து 
தன்னை நமக்கு வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையின்‌ 
நோக்கத்தையும்‌ வெளிப்படுத்திக்காட்டும்‌ வல்லமையுடயவராக இருக்கின்றார்‌. 


ஆபிரகாம்‌ வேறே தேவர்களைச்‌ சேவித்துக்கொண்டிருந்தபோதுதான்‌ மகிமையின்‌ தேவன்‌ 
தனது மகிமையை அவனுக்குக்‌ காண்பிக்கின்றார்‌. நாம்‌ ஒருவேளை விக்கிரக ஆராதனை 
செய்யாதோராய்‌ இருக்கலாம்‌; ஆனால்‌, பாவத்தினால்‌ நம்மை நாமே 
வருத்தப்படூத்திக்கொண்டிருக்கலாம்‌. பாவம்‌ என்கிற பெரிய சுவர்‌ உருவாக்கினவரையும்‌, 
உருவாக்கப்பட்ட மனிதனையும்‌ பிரித்துவிடுகின்றது. 


பாவம்‌ ஒரு மனிதனை என்ன செய்யும்‌? என்பதை சங்கீதம்‌ 38: 1-7 வசனங்களில்‌ நாம்‌ 
காணமுடியும்‌. ஒரு மனிதனுக்குள்‌ பாவம்‌ பிரவேசிக்கும்போது, அவனை பாவம்‌ 
எவ்விதமாய்‌ பாடுபடுத்துகின்றது என்பதை இவ்வசனங்களில்‌ நாம்‌ அறிந்துகொள்ளமுடியும்‌. 
தாவீது ஒரு காலத்தில்‌ தேவனைப்‌ பாடி துதித்தவன்தான்‌, ஆனால்‌, இப்போதோ 
விபச்சாரம்‌ என்ற பாவத்தில்‌ விழுந்துவிட்டான்‌. ஒரு நிமிடம்‌ கண்களின்‌ இச்சைக்கும்‌, 
மாம்சத்தின்‌ இச்சைக்கும்‌ தன்னை அவன்‌ விற்றுப்போட்டபடியினாலேயே அவன்‌ தன்‌ 
உள்ளத்தில்‌ புலம்புகின்றான்‌. “என்‌ மதிகேட்டினிமித்தம்‌ என்‌ புண்கள்‌ அழுகி 
நாற்றமெடுத்தது” என்று தாவீது தனது சங்கீதத்தில்‌ எழுதியிருப்பது அவனது 
சரீரத்திலுள்ள புண்களையல்ல. பாவத்தினிமித்தம்‌ அவனது இருதயத்தில்‌ இருந்த 
புண்களே அவன்‌ சகிக்கமுடியாதபடிக்கு நாறுகின்றது. நாறுகின்றது, நொறுக்கப்படுகிறது, 
பெலனில்லாமல்‌ போகிறது, எலும்பிலே சுகமில்லை, மாமிசத்தில்‌ சுகமில்லை, மனதிலே 
சுகமில்லை எல்லாம்‌ என்‌ மதிகேட்டினிமித்தம்‌ வந்தது என்று பாவத்தை ஒரு மனிதன்‌ 
உணரும்போது அலருகின்றான்‌. 


நான்‌ பாவத்தில்‌ மூழ்கி அழிந்துகொண்டிருக்கின்றேன்‌; என்னையும்‌ என்‌ திட்டத்தையும்‌ 
நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவர்‌ உண்டோ? என்று என்று புலம்பும்‌ மனிதர்களை 
நிச்சயமாகவே உலகத்திற்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிற மகிமையின்‌ ஆண்டவர்‌ இன்றும்‌ 
ஜீவிக்கின்றார்‌. ஆபிரகாமை தேவன்‌ தெரிந்துகொண்டதுபோல நம்மையும்‌ இவ்வுலகத்திற்கு 
ஆசீர்வாதமாக மாற்ற நமது தேவன்‌ போதுமானவர்‌. தேவன்‌ ஆபிரகாமை விக்கிரக 
ஆராதனைக்காரன்‌ என்று தள்ளிவிடவில்லை. அவனுக்கும்‌ அவர்‌ தரிசனமாகி 
“உன்னைக்கொண்டு உலகத்தையே  ஆசீர்வதிக்கப்போகிறேன்‌” என்று சொன்னார்‌. 
அவனுக்கு ஒரு அடி நிலமாகிலும்‌ சொந்தமில்லாதபோது தேவன்‌ அவனிடத்தில்‌ சொன்ன 
வாக்குத்தத்தத்தை நம்பி தனது விசுவாச பயணத்தை அவன்‌ தொடக்குகின்றான்‌. நாம்‌ 
இப்புவியில்‌ சந்திக்கும்‌ சோதனைகளைப்போலவே ஆபிரகாமும்‌ பல சோதனைகளை 
சந்தித்தான்‌. 


மரிக்கவேண்டிய தேராகு 


தேராகு தன்‌ குமாரனாகிய ஆபிராமையும்‌, ஆரானுடைய குமாரனும்‌ தன்‌ 
பேரனுமாயிருந்த லோத்தையும்‌, தன்‌ குமாரன்‌ ஆபிராமுடைய 
மனைவியாகிய தன்‌ மருமகள்‌ சாராயையும்‌ அழைத்துக்கொண்டு, 
அவர்களுடனே ஊர்‌ என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டூ, 
கானான்தேசத்துக்குப்‌ போகப்‌ புறப்பட்டான்‌. அவர்கள்‌ ஆரான்மட்டும்‌ 
வந்தபோது, அங்கே இருந்துவிட்டார்கள்‌. ஆதி 11:31 


கர்த்தர்‌ ஆபிராமை நோக்கி: நீ உன்‌ தேசத்தையும்‌, உன்‌ இனத்தையும்‌, 
உன்‌ தகப்பனுடைய வீட்டையும்‌ விட்டுப்‌ புறப்பட்டு, நான்‌ உனக்குக்‌ 
காண்பிக்கும்‌ தேசத்துக்குப்‌ போ. ஆதி 12:1 


ஊர்‌ என்கிற தேசத்திலிருந்து கானானுக்கு தேவன்‌ ஆபிரகாமை அழைத்தார்‌. ஆபிரகாம்‌ 
தான்‌ வாழ்ந்த ஊரை விட்டுவிட்டான்‌, ஜனங்கள்‌ மற்றும்‌ ஜாதியையும்‌ விட்டுவிட்டான்‌; 
ஆனால்‌, புறப்பட்டு வந்த ஆபிரகாம்‌ ஆரானில்‌ தங்கிவிட்டான்‌. இன்றும்‌, அநேகர்‌ ஊரை 
விட்டதும்‌, தங்களது பழைய காரியங்களை விட்டதும்‌ உண்மைதான்‌ அத்துடன்‌ 
ஆண்டவரின்‌ சத்தத்தைக்‌ கேட்டு ஆவிக்குரிய காரியங்களில்‌ தங்கள்‌ காலடியை எடூத்து 
வைத்ததும்‌ உண்மைதான்‌ ஆனால்‌, சில நாட்கள்‌ சென்றபின்பு அவர்கள்‌ தொடர்ந்து 
பயணிக்காமல்‌ இருந்துவிட்டார்கள்‌. ஆபிரகாம்‌ தேராகு சாகும்வரை ஆரானிலேயே 
இருந்துவிட்டான்‌. ஆபிரகாமை தொடர்ந்து பயணிக்கவிடாமல்‌ இழுத்து வைத்திருந்த சக்தி 
என்ன? அது தேராகு. புறப்படும்போது உற்சாகமாய்‌ குடும்பத்துடன்‌ புறப்பட்டார்கள்‌; 
ஆனால்‌, ஆரானுக்கு வந்தபோதோ அங்கேயே தங்கிவிட்டார்கள்‌. நம்மை தேவனது 
திட்டத்திற்கு நேராய்‌ பயணிக்கவிடாமல்‌ இழுத்துவைக்கும்‌ தேராகு யார்‌? கானானுக்குள்‌, 
தேவன்‌ நம்மை ஆசீர்வதிக்கும்படி வைத்திருக்கும்‌ திட்டத்திற்குள்‌ நாம்‌ நுழையமுடியாதபடி 
எந்த தேராகு நம்மை தடுக்கிறது. அநேகர்‌ தங்களது ஆவிக்குரிய ஓட்டத்தை நன்றாக 
ஆரம்பித்தார்கள்‌, ஆனால்‌, வழியிலேயே நின்றுவிட்டார்கள்‌. தேராகு மரித்தபின்பு தேவன்‌ 
தனது திட்டத்தையும்‌, அவனது அழைப்பையும்‌ மீண்டும்‌ ஆபிரகாமுக்கு 
ஞாபகமூட்டூகின்றார்‌. ஆவிக்குரிய வாழ்வில்‌ நாம்‌ தேக்க நிலைக்கு வந்துவிட்டோமோ? 
அப்படி தேக்கநிலைக்கு நாம்‌ வந்திருப்போமென்றால்‌, நம்மை திசை திருப்பி 
தங்கவைத்தது எந்த தேராகு என்பதை நாம்‌ ஆராய்ந்துபார்க்கவேண்டும்‌. ஆபிரகாம்‌ முதல்‌ 
சோதனையில்‌ வெற்றிபெற தேராகு மரிக்கவேண்டியதாயிருந்தது. 


திசை திருப்பும்‌ திருப்தி 


இந்தக்‌ காரியங்கள்‌ நடந்தபின்பு, கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்குத்‌ 
தரிசனத்திலே உண்டாகி, அவர்‌: ஆபிராமே, நீ பயப்படாதே. நான்‌ 
உனக்குக்‌ கேடகமும்‌, உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன்‌ 
என்றார்‌. ஆதி 15:1 


ஆவிக்குரிய வாக்குத்தத்தங்கள்‌ நம்முடைய வாழ்வில்‌ நிறைவேறவில்லையென்றால்‌, நாம்‌ 
இருக்கிறதிலேயே திருப்தியாகி காலத்தை கடத்திவிடுவோம்‌; அத்துடன்‌, தேவன்‌ 
வைத்திருக்கின்ற திட்டம்‌, தீர்மாணம்‌ போன்றவைகளை நினைவில்‌ கொள்ளாமல்‌, 
தேவனுக்கே ஆலோசனை கொடுக்கவும்‌ நாம்‌ முற்பட்டுவிடுகின்றோம்‌. ஆபிரகாம்‌ 
தேவனிடத்தில்‌ எலியேசரின்‌ பிள்ளையை ஆசீர்வதிக்கச்‌ சொன்னான்‌; ஆனால்‌, தேவனோ, 
அப்படியல்ல உன்‌ கர்ப்பப்பிறப்பாயிருப்பவனே சுதந்திரவாளியாயிருப்பான்‌ என்றார்‌. நாம்‌ 
இப்புவிக்கு ஆசீர்வாதமானவர்களாக மாறுமுன்‌ தேவன்‌ நம்மிடத்தில்‌ கிரியை செய்ய 


விரும்புகின்றார்‌. நமக்குள்ளே தேவன்‌ தனது கிரியைகளை நடப்பித்தபின்பே ஆசீர்வாதம்‌ 
கிடைக்கின்றது. நம்மைக்கொண்டு செய்வதில்லை, நமக்குள்ளே தேவன்‌ செய்வதிலேயே 
ஆசீர்வாதம்‌ பிறக்கின்றது. ஆபிரகாமுக்குள்ளே கிரியை செய்தாலேயே வாக்குத்தத்தம்‌ 
நிறைவேறும்‌. சீஷர்களை ஊழியத்திற்கு இயேசு அனுப்பும்போது, அவர்கள்‌ 
செய்தவைகளையும்‌, சாதித்தவைகளையும்‌ இயேசுவினிடத்தில்‌ சொன்னார்கள்‌. 
வனாந்தரத்தில்‌ இயேசு உபதேசம்‌ செய்துமுடித்தபின்பு, 5000 புருஷர்களுக்கு அவர்களை 
உணவு கொடுக்கச்‌ சொன்னார்‌; ஆனால்‌, சீஷர்களோ இயேசுவினிடம்‌ அவர்களை 
அனுப்பிவிடும்படி கூறினார்கள்‌. தேவன்‌ நமக்குள்‌ கிரியை செய்தால்‌ மாத்திரமே நாம்‌ 
உலகத்திற்கு ஆசீர்வாதமாக வாழமுடியும்‌ இல்லையென்றால்‌, நாம்‌ நமது வீட்டிற்கு 
மாத்திரமே ஆசீர்வாதமாக வாழ்ந்துகொண்டிருப்போம்‌. ஆபிரகாமிற்கு தேவன்‌ எலியேசரை 
அல்ல ஈசாக்கையே வாக்குப்பண்ணியிருக்கிறார்‌. 


தேவன்‌ நம்மை சில நேரங்களில்‌ இருளில்‌, வனாந்தரத்தில்‌, அலைகளின்‌ நடூவில்‌ 
நடக்கவைக்கின்றார்‌; அதன்‌ நோக்கம்‌, நமக்குள்‌ இருக்கும்‌ பெருமையான குணத்தை 
எடுப்பதற்காகவே. பெருமையை எடுக்காமல்‌ தேவன்‌ எந்த ஒரு மனிதனையும்‌ 
உலகத்திற்கு ஆசீர்வாதமாக மாற்ற முடியாது. 


இயேசு கிறிஸ்து குமாரனாயிருந்தும்‌, தம்மைத்‌ தாமே வெறுமையாக்கி, அடிமையின்‌ 
ரூபமெடுத்ததினால்‌, எல்லா நாமங்களுக்கும்‌ மேலான நாமத்தை தந்தருளினார்‌. ஆபிரகாம்‌ 
சாராளின்‌ ஆலோசனையை ஏற்றுக்கொண்டபோதே, ஆகாரின்‌ மூலமாக இஸ்மவேல்‌ 
பிறக்கின்றான்‌. ஆனால்‌, ஈசாக்கு சராள்‌ மூலமாக பிறக்கவேண்டும்‌ என்பதே தேவனது 
வாக்குத்தத்தம்‌. ஆபிரகாம்‌, கர்த்தர்‌ கொடுத்த பூரணத்தை அடையும்‌ முன்னதாக 
இடையில்‌ எலியேசரில்‌, இஸ்மவேலில்‌ திருப்தியாக நினைத்தான்‌. 


நாம்‌ உலகத்திற்கு ஆசீர்வாதமாக வாழவேண்டுமென்றால்‌, தேவநோக்கத்தையும்‌ நாம்‌ 
எதற்காக உருவாக்கப்பட்டோம்‌ என்ற காரணத்தையும்‌ தெளிவாக அறிந்தோராய்‌ 
வாழவேண்டும்‌. தடைகளில்‌ நாம்‌ தங்கிவிட்டால்‌ தேவனது திட்டத்தை நோக்கி நாம்‌ 
தொடர்ந்து பயணிக்க இயலாது. தேவனின்‌ திட்டத்திற்கு விரோதமான ஆலோசனை நாம்‌ 
நமது வாழ்வில்‌ ஏற்றுக்கொண்டால்‌, அது நம்மை திட்டத்திலிருந்து 
திசைதிருப்பிவிடுவதுடன்‌, நம்மை தொடர்ந்து வாக்குத்தத்தத்தை நோக்கி 
பயணிக்கமுடியாதபடி கிடைத்ததிலேயே திருப்தியுடன்‌ வாழும்‌ வாழ்க்கைக்கு 
வழிவகுத்துவிடும்‌. தேவ திட்டத்தை நிறைவேற்றும்‌ வாஞ்சையுடனும்‌, வைராக்கியத்துடனும்‌ 
நம்மை அர்ப்பணித்தோராய்‌ நம்மூலம்‌ இவ்வுலகின்‌ அநேக ஆத்துமாக்கள்‌ பரலோகத்தில்‌ 
சேர தொடர்ந்து ஓடுவோம்‌. சுவிசேஷம்‌ ஏந்திச்‌ செல்லும்‌ நம்மூலம்‌ தூரங்களில்‌ இருக்கும்‌ 
ஆத்துமாக்களும்‌ இறைவனுக்குச்‌ சொந்தமாகட்டும்‌. 


